Kerala Gazette No. 47 dated 1st December 2009 . 
PART I 


Section iii 


GOV 


SENT OF அட் 


M 


गन्धवजय 


கேரள அரசு 


சட்ட (சட்டமியற்றல் - எ ) துறை 


அறிவிக்கை 


எண் 13218 / ச . இ . எ . 2/ 2009/ சட்ட ம் . 


திருவனந்தபுரம் , 

2009 ஜூலை 28 
1931 சிராவணம் 6 . 


கேரள மாநில சட்டப் பேரவையின் பின் வரும் சட்டம் பொதுத் 
தகவலுக்கென இதனால் பிரசுரம் செய்யப்படுகிறது . சட்டப்பேரவையில் 
நிறைவேற்றப்பட்டபடியான மசோதாவிற்கு 2009 ஜூலை 27 - ம் தேதி ஆளுநரின் 
ஒப்புதல் கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநர் ஆணைப்படி , 


கெ . ஜாண் பிரிட்டோ , 
சட்டத்துறை சிறப்பு செயலர் . 


2009- ன் 20 -வது சட்ட 


ம் 


2009- ன் கேரள நிதி ஒதுக்கீடு ( எண் 9) சட்டம் 


1995 மார்ச் 31- ம் தேதி நிறைவுற்ற நிதியாண்டின் சில பணிகளுக்காக 
அந்த ஆண்டு அனுமதிக்கப்பட்ட தொகைகளுக்கு அதிகமாக செலவு செய்த 
தொகைகளை எதிர்கொள்வதற்காக கேரள மாநில தொகுநிதியில் இருந்து நிதி 
விநியோகிப்பதற்கு அதிகாரப்படுத்துவதற்கான ஒரு சட்டம் . 


G . 27 /2009/DTP . 


முன்னுரை - 1995 மார்ச் 31 - ம் தேதி நிறைவுற்ற நிதியாண்டில் சில 
பணிகளுக்காக அந்த ஆண்டு அனுமதித்த தொகைகளுக்கு மேலாக செலவு 
செய்த தொகைகளை எதிர்கொள்வதற்காக கேரள மாநில தொகுநிதியில் 
இருந்து நிதி விநியோகிக்க அதிகாரப்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டியது 
தேவையாக இருப்பதால் , 

இந்தியக் குடியரசின் அறுபதாவது ஆண்டில் பின் வருமாறு 
சட்டமாக்கப்படட்டும் : 


1 . சுருக்கத்தலைப்பு . - இந்தச் சட்டம் 2009 - ன் கேரள நிதி ஒதுக்கீடு 
( எண் 9) சட்டம் என்று அழைக்கப்படலாம் . 


2 . 1997 மார்ச் 31 - ம் தேதி நிறைவுற்ற நிதியாண்டின் சில அதிக செலவு 
களை எதிர்கொள்வதற்காக கேரள மாநில தொகுநிதியிலிருந்து ரூபாய் 
1, 46 , 82 ,297 நல்குதல் . - அட்டவணையின் கட்டம் ( 2)- ல் குறிப்பிடப்பட்ட பணிகள் 
சம்பந்தமாக 1995 மார்ச் 31- ம் தேதி முடிவுற்ற நிதியாண்டில் அந்த பணிகளுக்கு 
அந்த ஆண்டிற்காக அனுமதித்த தொகைகளுக்கு மிகுதியாக செலவு செய்த 
தொகைகளை எதிர்கொள்வதற்காக அட்டவணையின் கட்டம் (3)- ல் குறிப்பிடப் 
பட்டுள்ள மொத்தம் ஒரு கோடி நாற்பத்தியாறு லட்சத்தி எண்பத்திரண்டாயிரத்தி 
இருநூற்றி தொண்ணூற்றியேழு ரூபாய் வரும் தொகையை கேரள மாநிலத் 
தொகுநிதியிலிருந்து வழங்குவதற்கும் விநியோகிப்பதற்கும் அதிகாரப்படுத்தி 
இருப்பதாக கருதப்பட வேண்டும் . 


3 . நிதி ஒதுக்கீடு . -- இந்த சட்டத்தின் கீழ் கேரள மாநில தொகுநிதி 
யிலிருந்து வழங்கவும் விநியோகிக்கவும் அதிகாரப்படுத்தியதாக கருதப்படும் 
தொகைகள் 1995 மார்ச் 31 - ம் தேதி நிறைவுற்ற நிதியாண்டு சம்பந்தப்பட்ட 
அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள பணிகளுக்காகவும் தேவைகளுக்காகவும் 
விநியோகம் செய்யப்பட்டதாக கருதப்படவேண்டும் . 


அட்டவணை (பிரிவு2மற்றும்3பார்க்க) 


(1)| 


(2) 


(3) 


தேவை எண் 


பணிகள்மற்றும் நோக்கங்கள் 


மிகுந்ததொகை சட்டமன்றத்தில்தொகுநிதியில்மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டதுசுமத்தப்பட்டது ரூபாய் 

ரூபாய் 

ரூபாய் 


XVIII 


மூலதனம் 


1,43,08,087 


3,74,210 


1,46,82,297 


மருத்துவஉதவி மற்றும்பொது சுகாதாரம் 


மொத்தம் 


1,43,08,087 


3,74,210 


1,46,82,297 


